NOVEMBER/DECEMBER 2023 


28PETA15A — பண்பாட்டு மானிடவியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ-- (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 


1.  பென்னிமன்‌ கூற்றுப்படி மானிடவியல்‌ எத்தனை 
காலகட்டங்களாக வளர்ச்சியடைந்துள்ளது ? 


2.  Antropologist என்னும்‌ சொல்லை முதன்முதலில்‌ 
பயன்படுத்தியவர்‌ யார்‌? அதன்‌ பொருள்‌ யாது? 


8. மானிடவியல்‌ வகைகள்‌ யாவை? 
4. தோற்கூற்றியல்‌ என்றால்‌ என்ன? 
5.  மரபுகொள்கை என்றால்‌ என்ன? 


6. அரசியல்‌ கொள்கை என்றால்‌ என்னா? உருவாக்கியவர்‌ 
யார்‌? 


7. ஆவி வழிபாடு என்றால்‌ என்ன? 


4327 


10. 


11. 


12. 


13. 


குலகறியம்‌ என்றால்‌ என்ன? 
உணவு உற்பத்தி முறை எத்தனை படிநிலைகளாக 
பகுக்கப்பட்டுள்ளது ? 
மறுபங்கீட்டு முறை என்றால்‌ என்ன? 
பகுதி ஆ-- (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 


(அ) மானிடவியல்‌ தோற்றம்‌ குறித்து அரிஸ்டாட்டில்‌ 
கூறும்‌ செய்திகளை விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) மானிடவியல்‌ பற்றி பிரெஞ்சுக்குழு கருத்துக்கள்‌. 
யாவை? 
(அ) ஒப்பியல்‌ உடற்கூற்றியல்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) எலும்பியலும்‌ பல்லியசம்‌ பற்றி விளக்குக. 


(அ) தொழிற்கொள்கை பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) படிமலர்ச்சிக்‌ கொள்கை பற்றி விளக்குக. 


2 4327 


14. 


(அ) ஆவி வழிபாடு பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) முன்னோர்‌ வழிபாடு பற்றி எழுதுக. 
(அ) நாடோடித்தன்மை ஆயர்வாழ்க்கையும்‌ குறித்து 
எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) மானிடவியல்‌ கூறும்‌ வேளாண்முறை குறித்து 
விவரி. 


பகுதி இ-- (3 % 10 = 30: மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 
உலகளாவிய மானிடவியல்‌ குறித்து எழுதுக. 
உடல்சார்‌ மானிடவியல்‌ என்றால்‌ என்ன? 
இந்திய சாதிக்கொள்கைகள்‌ குறித்து விவரி. 
மக்கள்‌ வாழ்வில்‌ சமயத்தின்‌ பங்கு யாது? விவரிக்க. 


உணவு ஈட்டுதலும்‌ பரிமாற்ற முறைகளும்‌ குறித்து 
கட்டுரை வரைக. 


3 4327 


